தமிழ்நாடு அரசு 

2019 


[ Regd . No . TN / CCN/ 467 / 2012 - 14 . 
[ R . Dis . No . 197 / 2009 . 
[விலை : ரூ . 4 . 00 காசு 


G 


o 


தமிழ்நாடு அரசிதழ் 


m 


ஆணையின்படி வெளியிடப்பட்டது . 


வாய்மை 


மையே வெல் 


வல்லும் 


எண் 18 ] 


சென்னை , புதன்கிழமை, மே 1 , 2019 
சித்திரை 18, விகாரி , திருவள்ளுவர் ஆண்டு - 2050 


பகுதி IV - பிரிவு 2 இன் இணைப்பு 


தமிழ்நாடு சட்டமன்றப் பேரவையில் பின்வரும் சட்டமானது , 2017 ஆம் ஆண்டு ஜனவரித் 
திங்கள் 31 - ஆம் நாளன்று ஆளுநரின் ஏற்பிசைவைப் பெற்றது . மற்றும் அது பொதுத் 
தகவலுக்காக இதன்மூலம் வெளியிடப்படுகிறது : 

சட்ட எண் 1/2017 


தமிழ்நாடு மாநிலத்தின் பண்பாடு , பாரம்பரியத்தை பாதுகாப்பதற்கும் , சொந்த மண்ணின் 
காளைகள் உயிர் வாழ்வதையும் , அவை தொடர்ந்து நன்றாக இருப்பதை உறுதி 
செய்வதையும் நிச்சயிக்கும் பொருட்டு , 1960 - ஆம் ஆண்டு விலங்குகள் வதைத் தடுப்புச் 
சட்டத்தைத் திருத்தம் செய்வதற்கானதொரு சட்டம் . 


இந்தியக் குடியரசின் அறுபத்தி ஏழாம் ஆண்டில் , தமிழ்நாடு சட்டமன்றப் பேரவையில் , 
பின்வருமாறு சட்டமியற்றப்படுவதாகுக: 

1 . (1) இந்த சட்டம் 2017 - ஆம் ஆண்டு விலங்குகள் வதைத் தடுப்பு (தமிழ்நாடு திருத்தம் ) குறுந்தலைப்பு 
சட்டம் என்று அழைக்கப்பெறும் . 

மற்றும் 

தொடக்கம் . 
( 2 ) இது 2017ஆம் ஆண்டு , சனவரி 21ஆம் நாளன்று நடைமுறைக்கு வந்து 
விட்டிருப்பதாகக் கொள்ளப்படுதல் வேண்டும் . 


மையச்சட்டம் 
59/1960 . 


2 . (இதன் பின்பு முதன்மைச் சட்டம் என்று சுட்டப்படுவதான ) 1960 - ஆம் ஆண்டு 2- ஆம் 
விலங்குகள் வதைத் தடுப்புச் சட்டத்தின் 2 - ஆம் பிரிவில் (d) எனும் கூறுக்குப் பின்பு, பின்வரும் 

பிரிவிற்கான 
கூறானது புகுத்தப்படுதல் வேண்டும் , அதாவது : 

திருத்தம். 


10 


" ( dd ) " ஜல்லிக்கட்டு " என்பது இது தொடர்பாக மாநில அரசால் அறிவிப்பு 
செய்யப்படலாகிறவாறான அத்தகைய இடங்களில் , சனவரி முதல் மே மாதங்களில் அத்தகைய 
நாட்களன்று பாரம்பரியம் மற்றும் பண்பாட்டினை பின்பற்றும் நோக்கத்துடன் காளைகளை 
ஈடுபடுத்தி நடத்தப்படும் ஒரு நிகழ்வாகும் என்று பொருள்படும் ; மற்றும் இதில் "மஞ்சுவிரட்டு " , 
" வடமாடு " " எருது விடும் விழா" ஆகியவை உள்ளடங்குவதாக இருக்கும் " 

3 . முதன்மைச் சட்டத்தின் 3 - ஆம் பிரிவு , அந்தப் பிரிவின் (1)- ஆம் உட்பிரிவாக மறு 3 - ஆம் 
எண்ணிடப்படுதல் வேண்டும் மற்றும் அவ்வாறு மறு எண்ணிடப்பட்டவாறான (1) ஆம் பிரிவிற்கான 
உட்பிரிவுக்குப் பின்பு , பின்வரும் உட்பிரிவு சேர்க்கப்படுதல் வேண்டும் , அதாவது : 

திருத்தம் . 
"(2) (1) ஆம் உட்பிரிவில் அடங்கியிருப்பது எது எவ்வாறாயிருப்பினும் , மாநில அரசால் 
இயற்றப்படலாகிறவாறான அத்தகைய விதிகள் மற்றும் ஒழுங்குமுறை விதிகளுக்கு உட்பட்டு 
நடத்தப்படும் " ஜல்லிக்கட்டு " அனுமதிக்கப்படுதல் வேண்டும் ". 


DTP -IV -2- (18 ) ( T Sup ) - 1 


[ 1 ] 


11 - ஆம் 
பிரிவிற்கான 
திருத்தம் . 


4 . முதன்மைச் சட்டத்தின் 11 - ஆம் பிரிவின் , (3) ஆம் உட்பிரிவில் ( e ) எனும் கூறுக்குப் 
பின்பு, பின்வரும் கூறானது சேர்க்கப்படுதல் வேண்டும் , அதாவது : 

" (f ) பாரம்பரியம் மற்றும் பண்பாட்டைப் பின்பற்றி மற்றும் முன்னேற்றும் நோக்கத்துடன் 
மற்றும் சொந்த மண்ணின் காளைகள் உயிர் வாழ்வதையும் , அவை தொடர்ந்து நன்றாக 
இருப்பதையும் உறுதி செய்யும் நோக்கத்துடன் ஜல்லிக்கட்டு நடத்தப்படுதல் வேண்டும் ” . 


22 - ஆம் 
பிரிவிற்கான 
திருத்தம் . 


5 . பின்வரும் வரம்புரை முதன்மைச் சட்டத்தின் 22 - ஆம் பிரிவுடன் சேர்க்கப்படுதல் 
வேண்டும் , அதாவது : 

வரம்புரை : ஆனால் இந்தப் பிரிவில் அடங்கியிருப்பது ஜல்லிக்கட்டு நடத்துவதற்குப் 
பொருந்தாது . 


27 - ஆம் 

பிரிவிற்கான 
திருத்தம் . 


6 . முதன்மைச் சட்டத்தின் 27 - ஆம் பிரிவில் (b ) எனும் கூறுக்குப் பின்பு , பின்வரும் 
கூறானது சேர்க்கப்படுதல் வேண்டும் , அதாவது : 


" (c ) சொந்த மண்ணின் காளைகள் உயிர் வாழ்வு மற்றும் தொடர்ந்து வாழ்ந்து 
கொண்டிருப்பதை உறுதி செய்யும் பொருட்டு மற்றும் பாரம்பரியம் மற்றும் பண்பாட்டை பின்பற்றி 
மற்றும் முன்னேற்றும் நோக்கத்துடன் " ஜல்லிக்கட்டு " நடத்தப்படுதல் 


28 - A எனும் 

7 . முதன்மைச் சட்டத்தின் 28 - ஆம் பிரிவுக்குப் பின்பு , பின்வரும் பிரிவு புகுத்தப்படுதல் 
புதிய பிரிவு 
பருத்தப்படுதல் . வேண்டும் . அதாவது : 


நீக்கறவு மற்றும் 
காப்பு 


28 - A " ஜல்லிக்கட்டு " தொடர்பான காப்பு - இந்தச் சட்டத்தில் அடங்கியிருப்பது 
எதுவும் பாரம்பரியம் மற்றும் பண்பாட்டைப் பின்பற்றி மற்றும் அதனை முன்னேற்றுவதற்காக 
நடத்தப்படும் " ஜல்லிக்கட்டுக்கு பொருந்தாது ; மற்றும் அவ்வாறு நடத்தப்படும் " ஜல்லிக்கட்டு " 
இந்தச் சட்டத்தின்படி ஒரு குற்றமாக கருதப்படமாட்டாது . 

8 . (1 ) 2017ஆம் ஆண்டு விலங்குகள் வதைத் தடுப்பு (தமிழ்நாடு திருத்தம் ) அவசரச் தமிழ்நாடு 
சட்டம் இதன் மூலம் நீக்கறவு செய்யப்படுகிறது . 

அவசரச் 

சட்டம் 1/2017 . 
( 2) அத்தகைய நீக்கறவு எவ்வாறு இருப்பினும் , மேற்சொன்ன அவசர சட்டத்தில் 
திருத்தம் செய்யப்பட்டவாறான முதன்மைச் சட்டத்தின்படி செய்யப்பட்ட செயல் அல்லது 
எடுக்கப்பட்ட நடவடிக்கை எதுவும் இந்தச் சட்டத்தினால் திருத்தம் செய்யப்பட்டவாறாக 
முதன்மைச் சட்டத்தின்படி செய்யப்பட்டிருப்பதாக அல்லது எடுக்கப்பட்டிருப்பதாகக் 
கொள்ளப்படுதல் வேண்டும் . 


(ஆளுநரின் ஆணைப்படி ) 


சு .ச . பூவலிங்கம் , 
அரசுச் செயலாளர் , 
சட்டத் துறை. 


( தமிழாக்கம் ) 


க . நரசிம்ம ன் , 

உதவி இயக்குநர், 
சட்ட (ஆட்சிமொழிப்பிரிவுத் துறை . 


3 


தமிழ்நாடு சட்டமன்றப் பேரவையில் பின்வரும் சட்டமானது , 2017 ஆம் ஆண்டு பிப்ரவரித் 
திங்கள் 17 - ஆம் நாளன்று ஆளுநரின் ஏற்பிசைவைப் பெற்றது . மற்றும் அது பொதுத் 
தகவலுக்காக இதன்மூலம் வெளியிடப்படுகிறது : 

சட்ட எண் 3/ 2017 


1994 ஆம் ஆண்டு தமிழ்நாடு ஊராட்சிகள் சட்டத்தை மேலும் திருத்தம் 

செய்வதற்கானதொரு சட்டம் . 
இந்தியக் குடியரசின் அறுபத்து எட்டாம் ஆண்டில் தமிழ்நாடு மாநிலத்தின் 
சட்டமன்றப் பேரவையினால் பின்வருமாறு சட்டம் இயற்றப்படுவதாகுக . 

பகுதி - 1 


முன்னுரை 
1 . (1) இந்தச் சட்டம் , 2017 ஆம் ஆண்டு தமிழ்நாடு ஊராட்சிகள் (திருத்தச் ) சட்டம் என்று குறுந்தலைப்பு 
அழைக்கப்பெறும் . 

மற்றும் 

தொடக்கம் . 
( 2 ) இது , 2016 ஆம் ஆண்டு அக்டோபர் 17 ஆம் நாள் முதல் நடைமுறைக்கு 
வந்துவிட்டிருப்பதாகக் கொள்ளப்படுதல் வேண்டும் . 


தமிழ்நாடு சட்டம் 
21/1994 


2 . 1994 ஆம் ஆண்டு தமிழ்நாடு ஊராட்சிகள் சட்டத்தின் 261 எனும் பிரிவிற்குப் பின்பு , 261 --A எனும் 
பின்வரும் பிரிவானது புகுத்தப்படுதல் வேண்டும், அதாவது : 

புதிய பிரிவு 

புகுத்தப்படுதல் . 
261 - A தனி அலுவலர்களை அமர்த்துதல் , இந்தச் சட்டத்தில் அல்லது அப்போதைக்குச் 
செல்லாற்றலிலுள்ள பிற சட்டம் எதிலும் என்ன அடங்கியிருந்த போதிலும் எது எவ்வாறிருப்பினும் , 
அரசு , அறிவிக்கையின் வாயிலாக 2017 ஆம் ஆண்டு தமிழ்நாடு ஊராட்சிகள் (திருத்தச் ) 
சட்டம் தொடங்கிய தேதிக்குப் பின்பு கிராம ஊராட்சிகள் , ஊராட்சி ஒன்றியங்கள் அல்லது 
நேர்வுக்கேற்ப மாவட்ட ஊராட்சிகளுக்கான சாதாரண தேர்தலுக்குப் பின்னர் நடைபெறும் 
முதல் கூட்டம் நடக்கும் வரை அல்லது 2017ஆம் ஆண்டு ஜூன் 30ஆம் நாள் வரை, இதில் எது 
முந்தியதோ அதுவரை கிராம ஊராட்சிகள் , ஊராட்சி ஒன்றியங்கள் அல்லது நேர்வுக்கேற்ப 
மாவட்ட ஊராட்சிகளின் அதிகாரங்களை செயலுறுத்துவதற்கு மற்றும் செயல் பணிகளைச் 
செய்து முடிப்பதற்கு தனி அலுவலர்களை அமர்த்தம் செய்யலாம் . 

3. (1) 2016 ஆம் ஆண்டு தமிழ்நாடு ஊராட்சிகள் ( மூன்றாம் திருத்தம் ) அவசரச் சட்டம் மற்றும் நீக்கறவு மற்றும் 
2016 ஆம் ஆண்டு தமிழ்நாடு ஊராட்சிகள் (நான்காம் திருத்தம் ) அவசரச் சட்டம் ஈங்கிதனால் காப்பு . 
நீக்கறவு செய்யப்படுகின்றன . 


தமிழ்நாடு 

அவசரச் 
சட்ட ம் 1 /2016 . ) 


செய்யப்பட்டு தமிழ்நாடு தமிழ்நாடு 


தமிழ்நாடு 

அவசரச் 
சட்ட ம் 3/ 2016 . 


தமிழ்நாடு சட்டம் 

21/ 1994. 


(2 ) அத்தகைய நீக்கறவு எவ்வாறிருப்பினும் , மேற்சொன்ன அவசரச் சட்டங்களால் 
திருத்தப்பட்டவாறு 1994 ஆம் ஆண்டு தமிழ்நாடு ஊராட்சிகள் சட்டத்தின்படி செய்யப்பட்ட அல்லது 
எடுக்கப்பட்ட செயல் எதுவும் , மேற்சொன்ன அவசர சட்டத்தால் திருத்தம் செய்யப்பட்டவாறு இந்த 
சட்டத்தால் திருத்தம் செய்யப்பட்டவாறு முறையே இந்த சட்டத்தின்படி செய்யப்பட்டு இருப்பதாக 
அல்லது எடுக்கப்பட்டு இருப்பதாகக் கொள்ளப்படுதல் வேண்டும் . 
(ஆளுநரின் ஆணைப்படி ) 

சு .ச . பூவலிங்கம் , 
அரசுச் செயலாளர் , 
சட்டத் துறை . 


(தமிழாக்கம் ) 


க . நரசிம்மன் , 

உதவி இயக்குநர் , 
சட்ட ( ஆட்சிமொழிப்பிரிவுத் துறை . 


தமிழ்நாடு சட்டமன்றப் பேரவையில் பின்வரும் சட்டமானது , 2017 ஆம் ஆண்டு பிப்ரவரித் 
திங்கள் 17 - ஆம் நாளன்று ஆளுநரின் ஏற்பிசைவைப் பெற்றது . மற்றும் அது பொதுத் 
தகவலுக்காக இதன்மூலம் வெளியிடப்படுகிறது : 

சட்ட எண் 4 / 2017 


தமிழ்நாடு மாநிலத்தில் மாநகராட்சிகள் மற்றும் நகராட்சிகள் தொடர்பான 

சட்டங்களை மேலும் திருத்தம் செய்வதற்கானதொரு சட்டம் . 
இந்தியக் குடியரசின் அறுபத்து எட்டாம் ஆண்டில் தமிழ்நாடு மாநிலத்தின் சட்டமன்றப் 
பேரவையினால் சட்டமாக இயற்றப்படுவதாகுக: 

பகுதி - 1 

முன்னுரை 
1 . (1 ) இந்தச் சட்டம் , 2017 - ஆம் ஆண்டு தமிழ்நாடு நகராட்சிய சட்டங்கள் (திருத்தச் ) சட்டம் குறுந்தலைப்பு 
என்று அழைக்கப்பெறும் . 

மற்றும் 

தொடக்கம் . 
(2 ) இது , 2016 - ஆம் ஆண்டு அக்டோபர் திங்கள் 17 ஆம் நாள் முதல் நடைமுறைக்கு 
வந்துவிட்டிருப்பதாகக் கொள்ளப்படுதல் வேண்டும் . 


பகுதி - || 


தமிழ்நாடு சட்டம் 

IV / 1919. 


1919 - ஆம் ஆண்டு சென்னை நகர மாநகராட்சிச் சட்டத்திற்கான திருத்தம் . 
2 . 1919 - ஆம் ஆண்டு சென்னை நகர மாநகராட்சிச் சட்டத்தின் 414- A எனும் பிரிவுக்குப் பின்பு , 414- B எனும் 
பின்வரும் பிரிவு புகுத்தப்படுதல் வேண்டும் , அதாவது : 

புதிய பிரிவு 

புகுத்தப்படுதல் . 
414 - B . தனி அலுவலர் அமர்த்தம் - இந்தச் சட்டத்தில் அல்லது தற்போதைக்குச் 
செல்லாற்றலிலுள்ள பிற சட்டம் எதிலும் அடங்கியிருப்பது எது எவ்வாறிருப்பினும் , மாநில அரசு , 
அறிவிக்கையின் வாயிலாக 2017 - ஆம் ஆண்டு தமிழ்நாடு நகராட்சிய சட்டங்கள் (திருத்தச் )சட்டம் 
தொடங்கிய தேதிக்குப் பின்பு மாநகராட்சிக்குரிய சாதாரண தேர்தலுக்குப் பின்னர் நடைபெறும் முதல் 
மன்றக் கூட்டம் நடக்கும் வரை அல்லது 2017 - ஆம் ஆண்டு ஜூன் 30 ஆம் நாள் வரை, இதில் எது 
முந்தியதோ அதுவரை, மாநகராட்சியின் அதிகாரங்களை செயலுறுத்துவதற்கு மற்றும் செயல் பணிகளைச் 
செய்து முடிப்பதற்கு ஒரு தனி அலுவலரை அமர்த்தம் செய்யலாம் . 


பகுதி - III 


தமிழ்நாடு சட்டம் 

V / 1920 . 


1920 - ஆம் ஆண்டு தமிழ்நாடு மாவட்ட நகராட்சிகள் சட்டத்திற்கான திருத்தம் . 

3 . 1920 - ஆம் ஆண்டு தமிழ்நாடு மாவட்ட நகராட்சிகள் சட்டத்தின் 375 - A எனும் பிரிவுக்குப் 375- B எனும் 
பின்பு, பின்வரும் பிரிவு புகுத்தப்படுதல் வேண்டும் , அதாவது : 

புதிய பிரிவு 

புகுத்தப்படுதல் . 
375 - B . தனி அலுவலர் அமர்த்தம் . - இந்தச் சட்டத்தில் அல்லது தற்போதைக்குச் 
செல்லாற்றலிலுள்ள பிற சட்டம் எதிலும் அடங்கியிருப்பது எது எவ்வாறிருப்பினும் , மாநில அரசு , 
அறிவிக்கையின் வாயிலாக 2017 - ஆம் ஆண்டு தமிழ்நாடு நகராட்சிய சட்டங்கள் (திருத்தச் ) சட்டம் 
தொடங்கிய தேதிக்குப் பின்பு நகராட்சிகள் அல்லது நேர்வுக்கேற்ப பேரூராட்சிகளுக்கான சாதாரண 
தேர்தலுக்குப் பின்னர் நடைபெறும் முதல் மன்றக் கூட்டம் நடக்கும் வரை அல்லது 2017 - ஆம் ஆண்டு 
ஜூன் 30 ஆம் நாள் வரை , இதில் எது முந்தியதோ அதுவரை, நகராட்சிகளின் அல்லது நேர்வுக்கேற்ப 
பேரூராட்சிகளின் அதிகாரங்களை செயலுறுத்துவதற்கு மற்றும் செயல் பணிகளைச் செய்து முடிப்பதற்கு 
ஒரு தனி அலுவலரை அமர்த்தம் செய்யலாம் . 


பகுதி - IV ) 


தமிழ்நாடு சட்டம் 

15/ 1971 . 


1971 - ஆம் ஆண்டு மதுரை மாநகராட்சிச் சட்டத்திற்கான திருத்தம் . 
4 . 1971 - ஆம் ஆண்டு மதுரை மாநகராட்சிச் சட்டத்தின் 510- AA பிரிவுக்குப் பின்பு, பின்வரும் 
பிரிவு புகுத்தப்படுதல் வேண்டும் , அதாவது: 

510- AAA . தனி அலுவலர் அமர்த்தம் - இந்தச் சட்டத்தில் அல்லது தற்போதைக்குச் 
செல்லாற்றலிலுள்ள பிற சட்டம் எதிலும் அடங்கியிருப்பது எது எவ்வாறிருப்பினும் , அரசு , அறிவிக்கையின் 
வாயிலாக 2017 - ஆம் ஆண்டு தமிழ்நாடு நகராட்சிய சட்டங்கள் (திருத்தச் ) சட்டம் தொடங்கிய தேதிக்குப் 
பின்பு மாநகராட்சிக்குரிய சாதாரண தேர்தலுக்குப் பின்னர் நடைபெறும் முதல் மன்றக் கூட்டம் நடக்கும் 


510 - AAA எனும் 

புதிய பிரிவு 
புகுத்தப்படுதல் . 


வரை அல்லது 2017 - ஆம் ஆண்டு ஜூன் 30 ஆம் நாள் வரை, இதில் எது முந்தியதோ அதுவரை , 
மாநகராட்சியின் அதிகாரங்களை செயலுறுத்துவதற்கு மற்றும் செயல் பணிகளைச் செய்து முடிப்பதற்கு 
ஒரு தனி அலுவலரை அமர்த்தம் செய்யலாம் . 


பகுதி - V 


511 - AAA எனும் 

புதிய பிரிவு 
புகுத்தப்படுதல் . 


511 -AAA . தனி அலுவலர் அடங்கியிருப்பது எது எவ்வாறிரும் சட்டம் தொடங்கிய 


1981 - ஆம் ஆண்டு கோயம்புத்தூர் மாநகராட்சிச் சட்டத்திற்கான திருத்தம் . 
5 . 1981- ஆம் ஆண்டு கோயம்புத்தூர் மாநகராட்சிச் சட்டத்தின் 511- AA எனும் பிரிவுக்குப் பின்பு , 

பின்பு, தமிழ்நாடு சட்டம் 
பின்வரும் பிரிவு புகுத்தப்படுதல் வேண்டும் , அதாவது: 

25 /1981. 
511 - AAA . தனி அலுவலர் அமர்த்தம் . - இந்தச் சட்டத்தில் அல்லது தற்போதைக்குச் 
செல்லாற்றலிலுள்ள பிற சட்டம் எதிலும் அடங்கியிருப்பது எது எவ்வாறிருப்பினும் , அரசு , அறிவிக்கையின் 
வாயிலாக 2017 - ஆம் ஆண்டு தமிழ்நாடு நகராட்சிய சட்டங்கள் (திருத்தச் ) சட்டம் தொடங்கிய தேதிக்குப் 
பின்பு மாநகராட்சிக்குரிய சாதாரண தேர்தலுக்குப் பின்னர் நடைபெறும் முதல் மன்றக் கூட்டம் நடக்கும் 
வரை அல்லது 2017 - ஆம் ஆண்டு ஜூன் 30 ஆம் நாள் வரை , இதில் எது முந்தியதோ அதுவரை , 
மாநகராட்சியின் அதிகாரங்களை செயலுறுத்துவதற்கு மற்றும் செயல் பணிகளைச் செய்து முடிப்பதற்கு 
ஒரு தனி அலுவலரை அமர்த்தம் செய்யலாம் . 


பகுதி - VI 


10- A எனும் 

புதிய பிரிவு 
புகுத்தப்படுதல். 


1994 - ஆம் ஆண்டு திருச்சிராப்பள்ளி மாநகராட்சிச் சட்டத்திற்கான திருத்தம் . 

6 . 1994 - ஆம் ஆண்டு திருச்சிராப்பள்ளி மாநகராட்சிச் சட்டத்தின் 10 - ஆம் பிரிவுக்குப் பின்பு , தமிழ்நாடு சட்டம் 
பின்வரும் பிரிவு புகுத்தப்படுதல் வேண்டும் , அதாவது: 

27/1994. 
10 - A . தனி அலுவலர் அமர்த்தம் - இந்தச் சட்டத்தில் அல்லது தற்போதைக்குச் 
செல்லாற்றலிலுள்ள பிற சட்டம் எதிலும் அடங்கியிருப்பது எது எவ்வாறிருப்பினும் , அரசு , அறிவிக்கையின் 
வாயிலாக 2017 - ஆம் ஆண்டு தமிழ்நாடு நகராட்சிய சட்டங்கள் (திருத்தச் ) சட்டம் தொடங்கிய தேதிக்குப் 
பின்பு மாநகராட்சிக்குரிய சாதாரண தேர்தலுக்குப் பின்னர் நடைபெறும் முதல் மன்றக் கூட்டம் நடக்கும் 
வரை அல்லது 2017 - ஆம் ஆண்டு ஜூன் 30 ஆம் நாள் வரை, இதில் எது முந்தியதோ அதுவரை , 
மாநகராட்சியின் அதிகாரங்களை செயலுறுத்துவதற்கு மற்றும் செயல் பணிகளைச் செய்து முடிப்பதற்கு 
ஒரு தனி அலுவலரை அமர்த்தம் செய்யலாம் . 


பகுதி - VII 


10 - A எனும் 

புதிய பிரிவு 
புகுத்தப்படுதல் . 


1994 - ஆம் ஆண்டு திருநெல்வேலி மாநகராட்சிச் சட்டத்திற்கான திருத்தம் . 
7 . 1994 - ஆம் ஆண்டு திருநெல்வேலி மாநகராட்சிச் சட்டத்தின் 10 - ஆம் பிரிவுக்குப் பின்பு , தமிழ்நாடு சட்டம் 
பின்வரும் பிரிவு புகுத்தப்படுதல் வேண்டும் , அதாவது: 

28 / 1994 . 
10 - A . தனி அலுவலர் அமர்த்தம் - இந்தச் சட்டத்தில் அல்லது தற்போதைக்குச் 
செல்லாற்றலிலுள்ள பிற சட்டம் எதிலும் அடங்கியிருப்பது எது எவ்வாறிருப்பினும் , அரசு , அறிவிக்கையின் 
வாயிலாக 2017 - ஆம் ஆண்டு தமிழ்நாடு நகராட்சிய சட்டங்கள் (திருத்தச் ) சட்டம் தொடங்கிய தேதிக்குப் 
பின்பு மாநகராட்சிக்குரிய சாதாரண தேர்தலுக்குப் பின்னர் நடைபெறும் முதல் மன்றக் கூட்டம் நடக்கும் 
வரை அல்லது 2017- ஆம் ஆண்டு ஜூன் 30 ஆம் நாள் வரை , இதில் எது முந்தியதோ அதுவரை , 
மாநகராட்சியின் அதிகாரங்களை செயலுறுத்துவதற்கு மற்றும் செயல் பணிகளைச் செய்து முடிப்பதற்கு 
ஒரு தனி அலுவலரை அமர்த்தம் செய்யலாம் . 


பகுதி - VIII 


10 - A எனும் 

புதிய பிரிவு 
புகுத்தப்படுதல் . 


1994 - ஆம் ஆண்டு சேலம் மாநகராட்சிச் சட்டத்திற்கான திருத்தம் . 
8 . 1994 - ஆம் ஆண்டு சேலம் மாநகராட்சிச் சட்டத்தின் 10 ஆம் பிரிவுக்குப் பின்பு, பின்வரும் தமிழ்நாடு சட்டம் 
பிரிவு புகுத்தப்படுதல் வேண்டும் , அதாவது : 

29/1994. 
10 - A . தனி அலுவலர் அமர்த்தம் . - இந்தச் சட்டத்தில் அல்லது தற்போதைக்குச் 
செல்லாற்றலிலுள்ள பிற சட்டம் எதிலும் அடங்கியிருப்பது எது எவ்வாறிருப்பினும் , அரசு , அறிவிக்கையின் 
வாயிலாக 2017 - ஆம் ஆண்டு தமிழ்நாடு நகராட்சிய சட்டங்கள் (திருத்தச் ) சட்டம் தொடங்கிய தேதிக்குப் 
பின்பு மாநகராட்சிக்குரிய சாதாரண தேர்தலுக்குப் பின்னர் நடைபெறும் முதல் மன்றக் கூட்டம் நடக்கும் 


DTP -IV -2-(18) (T Sup ) - 2a 


வரை அல்லது 2017 - ஆம் ஆண்டு ஜூன் 30 ஆம் நாள் வரை, இதில் எது முந்தியதோ அதுவரை , 
மாநகராட்சியின் அதிகாரங்களை செயலுறுத்துவதற்கு மற்றும் செயல் பணிகளைச் செய்து முடிப்பதற்கு 
ஒரு தனி அலுவலரை அமர்த்தம் செய்யலாம் . 


பகுதி - IX 


தமிழ்நாடு சட்டம் 

7 / 2008. 


9 - A எனும் பிரிவு 
புகுத்தப்படுதல் . 


2008 - ஆம் ஆண்டு திருப்பூர் மாநகராட்சிச் சட்டத்திற்கான திருத்தம் . 
9 . 2008 - ஆம் ஆண்டு திருப்பூர் மாநகராட்சிச் சட்டத்தின் 9 - ஆம் பிரிவுக்குப் பின்பு பின்வரும் 
பிரிவு , புகுத்தப்படுதல் வேண்டும் , அதாவது: 

9 - A . தனி அலுவலர் அமர்த்தம் - இந்தச் சட்டத்தில் அல்லது தற்போதைக்குச் 
செல்லாற்றலிலுள்ள பிற சட்டம் எதிலும் அடங்கியிருப்பது எது எவ்வாறிருப்பினும் , அரசு , அறிவிக்கையின் 
வாயிலாக 2017 - ஆம் ஆண்டு தமிழ்நாடு நகராட்சிய சட்டங்கள் (திருத்தச் ) சட்டம் தொடங்கிய தேதிக்குப் 
பின்பு மாநகராட்சிக்குரிய சாதாரண தேர்தலுக்குப் பின்னர் நடைபெறும் முதல் மன்றக் கூட்டம் நடக்கும் 
வரை அல்லது 2017 - ஆம் ஆண்டு ஜூன் 30 ஆம் நாள் வரை , இதில் எது முந்தியதோ அதுவரை , 
மாநகராட்சியின் அதிகாரங்களை செயலுறுத்துவதற்கு மற்றும் செயல் பணிகளைச் செய்து முடிப்பதற்கு 
ஒரு தனி அலுவலரை அமர்த்தம் செய்யலாம் . 


பகுதி - X | 


தமிழ்நாடு சட்டம் 

8/ 2008 . 


2008 - ஆம் ஆண்டு ஈரோடு மாநகராட்சிச் சட்டத்திற்கான திருத்தம் . 
10 . 2008 - ஆம் ஆண்டு ஈரோடு மாநகராட்சிச் சட்டத்தின் 9 - ஆம் பிரிவுக்குப் பின்பு, பின்வரும் 9-A எனும் பிரிவு 
பிரிவு புகுத்தப்படுதல் வேண்டும் , அதாவது : 

புகுத்தப்படுதல் . 
9 - A . தனி அலுவலர் அமர்த்தம் . - இந்தச் சட்டத்தில் அல்லது தற்போதைக்குச் 
செல்லாற்றலிலுள்ள பிற சட்டம் எதிலும் அடங்கியிருப்பது எது எவ்வாறிருப்பினும் , அரசு , அறிவிக்கையின் 
வாயிலாக 2017 - ஆம் ஆண்டு தமிழ்நாடு நகராட்சிய சட்டங்கள் (திருத்தச் ) சட்டம் தொடங்கிய தேதிக்குப் 
பின்பு மாநகராட்சிக்குரிய சாதாரண தேர்தலுக்குப் பின்னர் நடைபெறும் முதல் மன்றக் கூட்டம் நடக்கும் 
வரை அல்லது 2017 - ஆம் ஆண்டு ஜூன் 30 ஆம் நாள் வரை, இதில் எது முந்தியதோ அதுவரை , 
மாநகராட்சியின் அதிகாரங்களை செயலுறுத்துவதற்கு மற்றும் செயல் பணிகளைச் செய்து முடிப்பதற்கு 
ஒரு தனி அலுவலரை அமர்த்தம் செய்யலாம் . 

பகுதி - XI 


தமிழ்நாடு சட்டம் 
26 / 2008 . 


2008 - ஆம் ஆண்டு வேலூர் மாநகராட்சிச் சட்டத்திற்கான திருத்தம் . 
11. 2008 - ஆம் ஆண்டு வேலூர் மாநகராட்சிச் சட்டத்தின் 9- ஆம் பிரிவுக்குப் பின்பு, பின்வரும் 9-A எனும் 
பிரிவு புகுத்தப்படுதல் வேண்டும் , அதாவது: 

புதிய பிரிவு 

புகுத்தப்படுதல். 
9 - A . தனி அலுவலர் அமர்த்தம் - இந்தச் சட்டத்தில் அல்லது தற்போதைக்குச் 
செல்லாற்றலிலுள்ள பிற சட்டம் எதிலும் அடங்கியிருப்பது எது எவ்வாறிருப்பினும் , அரசு , அறிவிக்கையின் 
வாயிலாக 2017 - ஆம் ஆண்டு தமிழ்நாடு நகராட்சிய சட்டங்கள் (திருத்தச் ) சட்டம் தொடங்கிய தேதிக்குப் 
பின்பு மாநகராட்சிக்குரிய சாதாரண தேர்தலுக்குப் பின்னர் நடைபெறும் முதல் மன்றக் கூட்டம் நடக்கும் 
வரை அல்லது 2017 - ஆம் ஆண்டு ஜூன் 30 ஆம் நாள் வரை , இதில் எது முந்தியதோ அதுவரை , 
மாநகராட்சியின் அதிகாரங்களை செயலுறுத்துவதற்கு மற்றும் செயல் பணிகளைச் செய்து முடிப்பதற்கு 
ஒரு தனி அலுவலரை அமர்த்தம் செய்யலாம் . 


பகுதி - XII 


தமிழ்நாடு சட்டம் 
27 / 2008. 


2008 - ஆம் ஆண்டு தூத்துக்குடி மாநகராட்சிச் சட்டத்திற்கான திருத்தம் . 
12 . 2008 - ஆம் ஆண்டு தூத்துக்குடி மாநகராட்சிச் சட்டத்தின் 9 - ஆம் பிரிவுக்குப் பின்பு , 9-A எனும் 
பின்வரும் பிரிவு புகுத்தப்படுதல் வேண்டும் , அதாவது : 

புதிய பிரிவு 

புகுத்தப்படுதல் . 
9 - A . தனி அலுவலர் அமர்த்தம் - இந்தச் சட்டத்தில் அல்லது தற்போதைக்குச் 
செல்லாற்றலிலுள்ள பிற சட்டம் எதிலும் அடங்கியிருப்பது எது எவ்வாறிருப்பினும் , அரசு, அறிவிக்கையின் 
வாயிலாக 2017 - ஆம் ஆண்டு தமிழ்நாடு நகராட்சிய சட்டங்கள் (திருத்தச் ) சட்டம் தொடங்கிய தேதிக்குப் 
பின்பு மாநகராட்சிக்குரிய சாதாரண தேர்தலுக்குப் பின்னர் நடைபெறும் முதல் மன்றக் கூட்டம் நடக்கும் 
வரை அல்லது 2017 - ஆம் ஆண்டு ஜூன் 30 ஆம் நாள் வரை , இதில் எது முந்தியதோ அதுவரை, 
மாநகராட்சியின் அதிகாரங்களை செயலுறுத்துவதற்கு மற்றும் செயல் பணிகளைச் செய்து முடிப்பதற்கு 
ஒரு தனி அலுவலரை அமர்த்தம் செய்யலாம் . 


9 - A எனும் 
புதிய பிரிவு 
புகுத்தப்படுதல் . 


9 - A எனும் 

புதிய பிரிவு 
புகுத்தப்படுதல் . 


நீக்கறவு மற்றும் 
காப்புரை . 


பகுதி - XIII 
2013 - ஆம் ஆண்டு தஞ்சாவூர் மாநகராட்சிச் சட்டத்திற்கான திருத்தம் . 
13 . 2013- ஆம் ஆண்டு தஞ்சாவூர் மாநகராட்சிச் சட்டத்தின் 9 - ஆம் பிரிவுக்குப் பின்பு , பின்வரும் 
பிரிவு புகுத்தப்படுதல் வேண்டும் , அதாவது : 

தமிழ்நாடு சட்டம் 

24/ 2013 . 
9 - A . தனி அலுவலர் அமர்த்தம் . - இந்தச் சட்டத்தில் அல்லது தற்போதைக்குச் 
செல்லாற்றலிலுள்ள பிற சட்டம் எதிலும் அடங்கியிருப்பது எது எவ்வாறிருப்பினும் , அரசு , அறிவிக்கையின் 
வாயிலாக 2017 - ஆம் ஆண்டு தமிழ்நாடு நகராட்சிய சட்டங்கள் (திருத்தச் ) சட்டம் தொடங்கிய தேதிக்குப் 
பின்பு மாநகராட்சிக்குரிய சாதாரண தேர்தலுக்குப் பின்னர் நடைபெறும் முதல் மன்றக் கூட்டம் நடக்கும் 
வரை அல்லது 2017 - ஆம் ஆண்டு ஜூன் 30 ஆம் நாள் வரை , இதில் எது முந்தியதோ அதுவரை , 
மாநகராட்சியின் அதிகாரங்களை செயலுறுத்துவதற்கு மற்றும் செயல் பணிகளைச் செய்து முடிப்பதற்கு 
ஒரு தனி அலுவலரை அமர்த்தம் செய்யலாம் . 

பகுதி - XIV 
2013 - ஆம் ஆண்டு திண்டுக்கல் மாநகராட்சிச் சட்டத்திற்கான திருத்தம் . 
14 . 2013- ஆம் ஆண்டு திண்டுக்கல் மாநகராட்சிச் சட்டத்தின் 9- ஆம் பிரிவுக்குப் பின்பு, பின்வரும் தமிழ்நாடு சட்டம் 
பிரிவு புகுத்தப்படுதல் வேண்டும் , அதாவது : 

25/ 2013. 
9 - A . தனி அலுவலர் அமர்த்தம் - இந்தச் சட்டத்தில் அல்லது தற்போதைக்குச் 
செல்லாற்றலிலுள்ள பிற சட்டம் எதிலும் அடங்கியிருப்பது எது எவ்வாறிருப்பினும் , அரசு , அறிவிக்கையின் 
வாயிலாக 2017 - ஆம் ஆண்டு தமிழ்நாடு நகராட்சிய சட்டங்கள் (திருத்தச் ) சட்டம் தொடங்கிய தேதிக்குப் 
பின்பு மாநகராட்சிக்குரிய சாதாரண தேர்தலுக்குப் பின்னர் நடைபெறும் முதல் மன்றக் கூட்டம் நடக்கும் 
வரை அல்லது 2017 - ஆம் ஆண்டு ஜூன் 30 ஆம் நாள் வரை , இதில் எது முந்தியதோ அதுவரை , 
மாநகராட்சியின் அதிகாரங்களை செயலுறுத்துவதற்கு மற்றும் செயல் பணிகளைச் செய்து முடிப்பதற்கு 
ஒரு தனி அலுவலரை அமர்த்தம் செய்யலாம் . 

15 . (1) 2016 - ஆண்டு தமிழ்நாடு நகராட்சியச் சட்டங்கள் ( மூன்றாம் திருத்தம் ) அவசரச் சட்டம் தமிழ்நாடு 
மற்றும் 2016 - ஆம் ஆண்டு தமிழ்நாடு நகராட்சியச் சட்டங்கள் ( நான்காம் திருத்தம் ) அவசரச் சட்டம் 

அவசரச்சட்டம் 
ஆகியவை ஈங்கிதனால் நீக்கறவு செய்யப்பட்டது . 

2 / 2016. 
தமிழ்நாடு 

அவசரச்சட்டம் 

4/2016 . 
(2 ) அத்தகைய நீக்கறவு எவ்வாறிருப்பினும் , 1919 - ஆம் ஆண்டு சென்னை மாநகராட்சிச் தமிழ்நாடு சட்டம் 
சட்டம் , 1920 - ஆம் ஆண்டு தமிழ்நாடு மாவட்ட நகராட்சிகள் சட்டம் , 1971 - ஆம் ஆண்டு மதுரை 

IV / 1919 . 
மாநகராட்சிச் சட்டம் , 1981 - ஆம் ஆண்டு கோயம்புத்தூர் மாநகராட்சிச் சட்டம் , 1994 - ஆம் ஆண்டு 

தமிழ்நாடு சட்டம் 
திருச்சிராப்பள்ளி மாநகராட்சிச் சட்டம் , 1994 - ஆம் ஆண்டு திருநெல்வேலி மாநகராட்சிச் சட்டம் , 

V / 1920 . 

தமிழ்நாடு சட்டம் 
1994 - ஆம் ஆண்டு சேலம் மாநகராட்சிச் சட்டம் , 2008 - ஆம் ஆண்டு திருப்பூர் மாநகராட்சிச் சட்டம் , 

15/ 1971. 
2008 - ஆம் ஆண்டு ஈரோடு மாநகராட்சிச் சட்டம் , 2008 - ஆம் ஆண்டு வேலூர் மாநகராட்சிச் சட்டம் , 

தமிழ்நாடு சட்டம் 
2008 - ஆம் ஆண்டு தூத்துக்குடி மாநகராட்சிச் சட்டம் , 2013 - ஆம் ஆண்டு தஞ்சாவூர் மாநகராட்சிச் 25 / 1981 . 
சட்டம் மற்றும் 2013 - ஆம் ஆண்டு திண்டுக்கல் மாநகராட்சிச் சட்டம் ஆகியவற்றிலுள்ளபடி செய்யப்பட்ட தமிழ்நாடு சட்டம் 
அல்லது எடுக்கப்பட்ட செயல் எதுவும் மேற்சொன்ன அவசரச் சட்டத்தால் திருத்தம் செய்யப்பட்டவாறு 27/1994 . 
இந்தச் சட்டத்தால் திருத்தம் செய்யப்பட்டவாறு முறையே இந்தச் சட்டங்களின்படி செய்யப்பட்டதாக 

தமிழ்நாடு சட்டம் 
அல்லது எடுக்கப்பட்டதாக கொள்ளப்படுதல் வேண்டும் . 

28 /1994 . 
தமிழ்நாடு சட்டம் 
29/1994 . 
தமிழ்நாடு சட்டம் 
7 / 2008 . 
தமிழ்நாடு சட்டம் 
8 / 2008 . 
தமிழ்நாடு சட்டம் 
26 / 2008 . 
தமிழ்நாடு சட்டம் 
27 /2008 . 
தமிழ்நாடு சட்டம் 
24/ 2013 . 

தமிழ்நாடு சட்டம் 
(ஆளுநரின் ஆணைப்படி ) 

25 / 2013 . 


சு .ச . பூவலிங்கம் , 
அரசுச் செயலாளர் , 
சட்டத் துறை. 


(தமிழாக்கம் ) 


க . நரசிம்ம ன் , 

உதவி இயக்குநர், 
சட்ட ( ஆட்சிமொழிப்பிரிவுத் துறை . 


தமிழ்நாடு சட்டம் 
IV / 1919 . 


தமிழ்நாடு சட்டமன்றப் பேரவையில் பின்வரும் சட்டமானது , 2017 ஆம் ஆண்டு பிப்ரவரித் 
திங்கள் 17 - ஆம் நாளன்று ஆளுநரின் ஏற்பிசைவைப் பெற்றது மற்றும் அது பொதுத் 
தகவலுக்காக இதன்மூலம் வெளியிடப்படுகிறது : 

சட்ட எண் 5 /2017 
1919 ஆம் ஆண்டு சென்னை மாநகராட்சிச் சட்டத்தை மேலும் 

திருத்துவதற்கானதொரு சட்டம் . 
இந்தியக்குடியரசின் அறுபத்து எட்டாம் ஆண்டில் தமிழ்நாடு மாநிலத்தின் சட்டமன்றப் 
பேரவையினால் பின்வருமாறு சட்டமியற்றப்படுவதாகுக : 
1 . (1 ) இந்தச் சட்டம் , 2017 - ஆம் ஆண்டு சென்னை மாநகராட்சி (திருத்தச் ) சட்டம் என 

குறுந்தலைப்பு 
வழங்கப்பெறும் . 

மற்றும் 

தொடக்கம் . 
(2) இது, மாநில அரசு அறிவிக்கையின் வாயிலாகக் குறிக்கக்கூடிய அத்தகைய 
தேதியன்று நடைமுறைக்கு வருதல் வேண்டும் . 
2 . 1919 ஆம் ஆண்டு சென்னை மாநகராட்சிச் சட்டத்திற்குரிய ஏழாம் அட்டவணையில் , - - ஏழாம் 

அட்டவணைக் 
( 1 ) 191 ஆம் பிரிவிற்கு தொடர்பான இனத்திற்காக பின்வரும் இனம் மாற்றாக கான திருத்தம் 
அமைக்கப்படுதல் வேண்டும் , அதாவது : 
" 191 பிரதான பணி அமைப்புகளுடன் அனுமதியின்றி 

செய்யப்படும் இணைப்பிற்கு - 
( a ) சாதாரணக் கட்டடம் - 
(i ) குடியிருப்பிற்கு 

ஐந்தாயிரம் ரூபாய் ; 
(ii ) வணிக நோக்கத்தில் 

பத்தாயிரம் ரூபாய் ; 
உள்ளவற்றிற்கு 
( b ) 

சிறப்புக் கட்டடம் - 
(i ) குடியிருப்பிற்கு 

இருபத்தி ஐந்தாயிரம் 

ரூபாய் ; 
(ii ) வணிக நோக்கத்தில் 

ஐம்பதாயிரம் ரூபாய்; 
உள்ளவற்றிற்கு 
( c ) 

பல அடுக்குமாடிக் கட்டடம் - 
( i) குடியிருப்பிற்கு 

ஒரு இலட்சம் ரூபாய் ; 
( ii ) வணிக நோக்கத்தில் 

இரண்டு இலட்சம் ரூபாய் . 
உள்ளவற்றிற்கு 
விளக்கம் . - இந்த இனத்தின் நோக்கத்திற்காக , சாதாரணக் கட்டடம் , சிறப்புக் கட்டடம் 
மற்றும் பல அடுக்குமாடிக் கட்டடம் ஆகியவை முறையே அவற்றிற்கு சென்னை பெருநகர 
பரப்பிடத்திற்கான மேம்பாட்டு ஒழுங்குமுறையில் குறித்தளிக்கப்பட்டுள்ள அதே பொருளைக் 
கொண்டிருக்கும். ; 

( 2 ) 202 ஆம் பிரிவின் (5 ) ஆம் உட்பிரிவிற்கு தொடர்பான இனத்திற்காக பின்வரும் 
இனம் மாற்றாக அமைக்கப்படுதல் வேண்டும் , அதாவது : 
“202 (5 ) தெருக்களில் கழிவுநீரை விடுவதற்கு - 

சாதாரணக் கட்டடம் - 
(i ) குடியிருப்பிற்கு 

ஐந்தாயிரம் ரூபாய் ; 
(ii ) வணிக நோக்கத்தில் 

பத்தாயிரம் ரூபாய் ; 
உள்ளவற்றிற்கு 


10 


( b ) 


சிறப்புக் கட்டடம் - 

(i ) குடியிருப்பிற்கு 


இருபத்தி ஐந்தாயிரம் 
ரூபாய் ; 


( ii ) வணிக நோக்கத்தில் 

உள்ளவற்றிற்கு 


ஐம்பதாயிரம் ரூபாய் ; 


பல அடுக்குமாடிக் கட்டடம் 


( i) குடியிருப்பிற்கு 

ஒரு இலட்சம் ரூபாய் ; 
( ii) வணிக நோக்கத்தில் 

இரண்டு இலட்சம் ரூபாய் . 
உள்ளவற்றிற்கு 
விளக்கம் . இந்த இனத்தின் நோக்கத்திற்காக , சாதாரணக் கட்டடம் , சிறப்புக் கட்டடம் 
மற்றும் பல அடுக்குமாடிக் கட்டடம் ஆகியவை முறையே அவற்றிற்கு சென்னை பெருநகர 
பரப்பிடத்திற்கான மேம்பாட்டு ஒழுங்குமுறையில் குறித்தளிக்கப்பட்டுள்ள அதே பொருளைக் 
கொண்டிருக்கும். 


(ஆளுநரின் ஆணைப்படி ) 


சு . ச . பூவலிங்கம் , 
அரசுச் செயலாளர் , 
சட்டத் துறை . 


(தமிழாக்கம் ) 


க . நரசிம்ம ன் , 

உதவி இயக்குநர் , 
சட்ட ( ஆட்சிமொழிப்பிரிவுத் துறை . 


தமிழ்நாடு அரசுக்காக சென்னைபாட்டு பொருள் மற்றும் அச்சுத்துறை இயக்குநரால் 


தமிழ்நாடு அரசுக்காக சென்னை எழுதுபொருள் மற்றும் அச்சுத் துறை இயக்குநரால் 

அச்சிடப்பட்டு வெளியிடப்பட்டது . 


